GOVERNMENT OF TAMIL NADU 

2016 


[Regd . No . TN /CCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 /2009 . 
[Price : Rs. 4 . 00 Paise . 


TO 5 


RS 


GOVERN 


LNAD 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


TV 


1 


RTE 


TRL 


PUBLISHED BY AUTHORITY 


4LONET 


IUMPHS 


No . 13 ] 


CHENNAI, WEDNESDAY , MARCH 30 , 2016 
Panguni 17 , Manmadha, Thiruvalluvar Aandu - 2047 


Part VI — Section 2 
Notifications of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


Pages . 


CONTENTS 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION 


Amendment to the Renewable Energy Purchase Obligation Regulation , 2010 .. 


82 -85 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 


Loss of Certificates 


86 -89 


DTP _ VI- 2 (13) 1 — 1 


[ 81 ] 


82 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI — Sec . 2 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION . 
Amendment to the Renewable Energy Purchase Obligation Regulation , 2010 . 

(Notification No. TNERC/RPO / 19-4 , dated 07 -03-2016 ) 


No . VI(2 )/41/2016 . 


In exercise of the powers conferred by sections 61(h ), 66 and 86 ( 1) ( e ) read with section 181 of the Electricity 
Act, 2003 (Central Act 36 of 2003 ) and all other powers enabling it in this behalf , the Tamil Nadu Electricity Regulatory 
Commission hereby makes the following amendment to the Tamil Nadu Electricity Regulatory Commission (Renewable 
Energy Purchase Obligation ) Regulations , 2010 , the draft of the same having been previously published as required by 
sub - section (3 ) of Section 181 of the said Act. 


AMENDMENT 


In the said regulations , in regulation 3 , after sub -regulation ( 1), the following sub - regulation shall be inserted , namely: 


" ( 1A ) The following percentage of Renewable Purchase Obligation is fixed : 


Sl. No . 


Year 


Minimum Quantum of total 
renewable purchase obligation 

in percentage 
(in terms of energy in kWh) 


Minimum quantum of solar renewable 
purchase obligation in percentage 

out of the total 

renewable purchase 
obligation mentioned in column (3 ) 

(in terms of energy in kWh) 


( 2 ) 


(3 ) 


(4 ) 


2015 - 16 


9 .50 % 


0 .50 % 


2016 - 17 


11. 50 % 


2 .50 % 


2017 - 18 


14 . 00 % 


5 .00 % 


Explanation : The Renewable Purchase Obligations specified for the year 2011 - 12 in sub -regulation (1) shall be 
applicable for the years 2012 -13, 2013 - 14 and 2014 - 15 to the Distribution Licensee.” 


(By order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai-600 008 , 
11th March 2016 . 


S . CHINNARAJALU , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


EXPLANATORY STATEMENT 


The Commission has been mandated to fix Renewable Energy Purchase Obligation (RPO ) under section 86 ( 1 )( e ) 
of the Electricity Act, 2003. Accordingly, the Commission notified the RPO for FY 2011-12 in its RPO Regulations . 
Distribution Licensee, Open Access Consumers and Captive Consumers are the obligated entities under the above 
Regulation . A stay was granted by the Hon ble Madras High Court on a batch of writ petitions filed by the open access and 
captive consumers , restraining the operation of the Regulation in so far as it seeks to include the open access and captive 
consumers . Now , the Distribution Licensee has to fulfil the RPO as specified in the Regulations. The RPO fixed by the 
Commission for FY 2011 - 12 continues to be applicable for further period of FY 2012- 13 , 2013 - 14 & 2014 - 15 as per the 
Commission s RPO Regulations . 


Mar . 30 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


statelJoint ate Commission 
fion licensees to of solar cap 


The Appellate Tribunal of Electricity (ATE ) in its order dt.20 . 4 .2015 in O . P No. 1 of 2013 etc . after hearing the 
contentions of the State / Joint Commissions, Central Commission and MNRE , has issued directions under section 121 of the 
Electricity Act, 2003 to the State Commissions to decide the RPO targets before the commencement of the Multi Year Tariff 
period to give adequate time to the distribution licensees to plan and arrange procurement of renewable energy sources. 
In line with the direction of ATE and the enhanced target of solar capacity by Ministry of New and Renewable energy , 
Commission has fixed the RPO for the years 2015 - 16 , 2016 - 17 and 2017 -18 . The enforcement of Renewable Purchase 
Obligations on captive and open access consumers would be subject to the outcome of the cases filed in the relevant 
judicial forums. 


(By the order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai-600 008 , 
11th March 2016 . 


S . CHINNARAJALU , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


STATEMENT SHOWING EXISTING PROVISION AND PROVISION AS AMENDED 


Tamil Nadu Electricity Regulatory Commission (Renewable Energy Purchase Obligation ) Regulations , 2010 
Existing provision 

Provision as amended 
( 1) 

(2 ) 


3 . Renewable Purchase Obligation . 


3 . Renewable Purchase Obligation . 


( 1 ) Every obligated entity shall purchase not less 
than defined minimum percentage of its consumption of 
energy from renewable energy sources under the 
Renewable Purchase Obligation (RPO ) during a year 
as specified below : 


( 1) Every obligated entity shall purchase notless than defined 
minimum percentage of its consumption of energy from 
renewable energy sources under the Renewable Purchase 
Obligation (RPO ) during a year as specified below : 


XXX 


xxx 


( 1A ) The following percentage of Renewable Purchase 
Obligation is fixed: 


(4 ) 


Si. Year Minimum Quantum Minimum quantum 
No . 

of total renewable of solar renewable 
purchase obligation in purchase obligation 
percentage . 

in percentage out 
( in terms of of the total renewable 
energy in kWh) purchase obligation 

mentioned in column 

( 3 ). ( in terms of 

energy in kWh) 
(1) (2) (3) 
2015 - 16 9 .50 % 

0 .50 % 
2016 - 17 11 .50 % 

2 .50 % 
3 2017 - 18 14 . 00 % 

5 .00 % 
Explanation : The Renewable Purchase Obligations specified 
for the year 2011 - 12 in sub - regulation ( 1) shall be applicable 
for the years 2012 - 13 , 2013 - 14 and 2014 - 15 to the Distribution 
Licensee . 
(2 ) 

No Change 
( 3 ) 

No Change 


XXX 


XXX 


(By the order of the Tamil Nadu Electricity Regulatory Commission ) 


Chennai-600 008 , 
11th March 2016 . 


S . CHINNARAJALU , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


84 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 2 


UL 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 
புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்முதல் கடப்பாடு ஒழுங்குமுறை விதிகளின் திருத்தம் 
அறிவிக்கை எண் . த .மி . ஒ .ஆபுகி ச / 19 - 4 , நாள் 07 - 03 - 2016 

அறிவிக்கை 
2003 ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 36 /2003 ) 181 ஆம் பிரிவுடன் சேர்த்துப் படிக்கப்படும் பிரிவுகள் 
61 (h ), 66 மற்றும் 86 ஆம் பிரிவின் , (1 ) ஆம் உட்பிரிவின் (e ) கூறின்படி தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரங்களையும் மற்றும் 
இதன் பொருட்டு அதனை இயல்விக்கும் அனைத்துப் பிற அதிகாரங்களையும் செலுத்தி , தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை 
ஆணையம் , இதன் மூலம் , 2010 ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , ( புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி 
கொள்முதல் கடப்பாடு ) ஒழுங்குமுறை விதிகளுக்கு பின்வரும் திருத்தத்தை செய்துள்ளது . இத்திருத்தத்தின் வரைவானது 
மேற்சொன்ன 181 ஆம் பிரிவின் (3) ஆம் உட்பிரிவின்படி வேண்டுறுத்தப்பட்டவாறு முன்னதாக வெளியீடு செய்யப்பட்டுள்ளது . 

திருத்தம் 
மேற்சொன்ன ஒழுங்குமுறை விதிகளின் 3 ஆம் ஒழுங்குமுறை விதியில் (1 ) ஆம் உள் ஒழுங்குமுறை விதிக்குப் பிறகு 
பின்வரும் உள் ஒழுங்கு முறை விதி சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 


" ( 1A ) புதுப்பிக்கத் தக்க கொள்முதல் கடப்பாடு கீழ்க்கண்ட விழுக்காட்டில் வரையறுக்கப்படுகின்றன : 
வரிசை எண் . ஆண்டு 

மொத்த புதுப்பிக்கத்தக்க 

( 3) ஆம் கட்டத்தில் குறிப்பிடப்பட்ட 
கொள்முதல் கடப்பாட்டின் 

மொத்த புதுப்பிக்கத்தக்க 
குறைந்தபட்ச அளவு விழுக்காட்டில் கொள்முதல் கடப்பாட்டில் சூரியசக்தி 
( கிலோவாட் மணியில் 

புதுப்பிக்கத்தக்க கொள்முதல் 
மின்சாரத்தின் அளவு) 

கடப்பாட்டின் குறைந்தபட்ச அளவு 

விழுக்காட்டில் 
(கிலோவாட் மணியில் 
மின்சாரத்தின் அளவு) 


( 2) 


( 3) 


( 4 ) 


2015 - 16 


9.50 % 
11 .50 % 
14. 00 % 


0.50 % 
2 .50 % 


2016 - 17 
2017 - 18 


5 .00 % 


விளக்கம் : 


(1 ) ஆம் உள் ஒழுங்குமுறைவிதியில் 2011 - 12 ஆம் ஆண்டிற்காக குறித்துரைக்கப்பட்ட புதுப்பிக்கத்தக்க கொள்முதல் 
கடப்பாடுகள் 2012 - 13 , 2013 - 14 மற்றும் 2014 - 15 ஆம் ஆண்டுகளுக்கும் மின்பகிர்மான உரிமம்தாரருக்கு பொருந்தக்கூடியதாகும் . 

(தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை - 600 008 , 
2016 மார்ச் 11 , 


சு . சின்னராஜுலு, 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


விளக்கவுரை 


2003 ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் 86 ஆம் பிரிவின் (1 ) ஆம் உட்பிரிவின் ( e) கூறின்படி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்முதல் 
கடப்பாட்டை (பு . கொ . க ) வரையறுக்க ஆணையம் கட்டளையிடப்பட்டுள்ளது . அதற்கேற்ப , 2011 - 12 ஆம் நிதி ஆண்டிற்கான புதுப்பிக்கத்தக்க 
கொள்முதல் கடப்பாட்டை ஆணையம் தன்னுடைய புதுப்பிக்கத்தக்க கொள்முதல் கடப்பாடு ஒழுங்குமுறை விதிகளில் வெளியிட்டது . 
மின்பகிர்மான உரிமம்தாரர் , திறந்த நுழைவுரிமை நுகர்வோர்கள் மற்றும் சுய உபயோக நுகர்வோர்கள் , மேற்கண்ட ஒழுங்குமுறை விதிகளின் 
கீழ்கடப்பாடுடைய நிறுவனங்களாகும் . திறந்த நுழைவுரிமை மற்றும் சுய உபயோக நுகர்வோர்கள் , குழுக்களாக தொடர்ந்த நீதிப்பேராணை 
மனுக்களின் மீது , திறந்த நுழைவுரிமை மற்றும் சுய உபயோக நுகர்வோர்களைச் சேர்ப்பது சம்பந்ததாக இந்த ஒழுங்குமுறை விதிகள் 
செய்யப்படுவதை தடை செய்யும் விதமாக மாண்புமிகு சென்னை உயர்நீதி மன்றத்தால் தடையாணை வழங்கப்பட்டுள்ளது . ஒழுங்குமுறை 
விதிகளில் குறித்துரைக்கப்பட்டுள்ளவாறு மின்பகிர்மான உரிமம்தாரர் புதுப்பிக்கத்தக்க கொள்முதல் கடப்பாட்டினை இப்போது நிறைவேற்ற 
வேண்டும் . 2011 - 12 ஆம் நிதியாண்டிற்காக ஆணையத்தால் வரையறுக்கப்பட்டுள்ள புதுப்பிக்கத்தக்க கொள்முதல் கடப்பாடு , ஆணையத்தின் 
புதுப்பிக்கத்தக்க கொள்முதல் கடப்பாடு ஒழுங்குமுறை விதிகளின்படி 2012 - 13, 2013 - 14 மற்றும் 2014 - 15 நிதியாண்டுகளிலும் தொடர்ந்து 
பொருந்தக்கூடியதாகும் . 

மின்சார மேல்முறையீட்டுத் தீர்ப்பாயம் அ .வ . எண் .1/2013 முதலிய வழக்குகளில் மாநில /இணை ஆணையங்கள் , மத்திய ஆணையம் 
மற்றும் மரபுசாரா எரிசக்தி ஆதாரங்களுக்கான அமைச்சகம் ஆகியவற்றின் வாதங்களை கேட்டறிந்து அதனுடைய 20 - 04 - 2015 தேதி 
தீர்ப்புரையில் மின்பகிர்மான உரிமம்தாரர்கள் திட்டமிட்டு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து கொள்முதல் செய்வதற்கு 
ஏற்பாடுகள் செய்யும் பொருட்டு போதுமான கால அவகாசம் வழங்குவதற்கும் 2003 ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் 121 ஆம் பிரிவின்படி 


Mar . 30 , 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


85 


டியும் ஆன் உபயோகி 
யறங்களில் 


மாநில ஆணையங்கள் புதுப்பிக்கத்தக்க கொள்முதல் கடப்பாடு இலக்குகளை பல்லாண்டுகளுக்கான மின்கட்டண வீத காலத்திற்கு முன்னர் 
முடிவு செய்யும் நெறியுறுத்தல்களை பிறப்பித்துள்ளது . மின்சாரமேல் முறையீட்டுத் தீர்ப்பாயத்தின் நெறியுறுத்தல்களுக்கு ஏற்றவாறு மற்றும் 
புதுமற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தின் மிகுதிப்படுத்தப்பட்ட சூரியசக்தி இலக்கின்படியும் ஆணையம் 2015 - 16 , 
2016 - 17 மற்றும் 2017 - 18 ஆம் ஆண்டுகளுக்கான புதுப்பிக்கத்தக்க கொள்முதல் கடப்பாட்டினை வரையறுத்துள்ளது . சுய உபயோகிப்பாளர்கள் 
மற்றும் திறந்த நுழைவுரிமை நுகர்வோர்களிடம் புதுப்பிக்கத்தக்க கொள்முதல் கடப்பாட்டினை அமல்படுத்துவது தொடர்புடைய நீதிமன்றங்களில் 
தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகளின் முடிவுக்குட்பட்டு இருக்கும் . 

( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


சென்னை - 600 008 , 
2016 மார்ச் 11 , 


சு . சின்னராஜுலு, 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


இருந்து வரும் வகைமுறையையும் திருத்தம் செய்யப்பட்ட வகைமுறையையும் காட்டும் விவரவுரை 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணைய (புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கொள்முதல் கடப்பாடு ) ஒழுங்குமுறை விதிகள் , 2010 . 


இருந்துவரும் வகைமுறை 


திருத்தப்பட்ட வகைமுறை 


3 . புதுப்பிக்கத்தக்க கொள்முதல் கடப்பாடு : 

( 1 ) கடப்பாடுடைய நிறுவனம் ஒவ்வொன்றும் , கீழே 
குறித்துரைக்கப்பட்டவாறு , ஓர் ஆண்டின் போது புதுப்பிக்கத்தக்க 
கொள்முதல் கடப்பாட்டின்படி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி 
ஆதாரங்களிலிருந்து தன்னுடைய மின் நுகர்வில் குறைந்தபட்ச 
விழுக்காட்டிற்கு குறையாமல் கொள்முதல் செய்தல் வேண்டும் . 


3 . புதுப்பிக்கத்தக்க கொள்முதல் கடப்பாடு : 

( 1 ) கடப்பாடுடைய நிறுவனம் ஒவ்வொன்றும் , கீழே 
குறித்துரைக்கப் பட்டவாறு , ஓர் ஆண்டின் போது புதுப்பிக்கத்தக்க 
கொள்முதல் கடப்பாட்டின்படி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி 
ஆதாரங்களிலிருந்து தன்னுடைய மின் நுகர்வில் குறைந்தபட்ச 
விழுக்காட்டிற்கு குறையாமல் கொள்முதல் செய்தல் வேண்டும் . 


XXX 


XXX 


( 1A ) புதுப்பிக்கத்தக்க கொள்முதல் கடப்பாடு கீழ்கண்ட 
விழுக்காட்டில் வரையறுக்கப்படுகின்றன : 
வரிசை ஆண்டு மொத்த புதுப்பிக்கத் (3 ) ஆம் கட்டத்தில் 
எண் 

தக்க கொள்முதல் குறிப்பிடப்பட்ட 
கடப்பாட்டின் 

மொத்த 
குறைந்தபட்ச அளவு புதுப்பிக்கத்தக்க 
விழுக்காட்டில் 

கொள்முதல் 
( கிலோவாட் மணியில் கடப்பாட்டில் 
மின்சாரத்தின் அளவு ) சூரியசக்தி 

புதுப்பிக்கத்தக்க 
கொள்முதல் 
கடப்பாட்டின் 
குறைந்தபட்ச 
அளவு விழுக்காட்டில் 
( கிலோவாட் மணியில் 

மின்சாரத்தின் அளவு ) 
(1) ( 2) 
2015 - 16 9.50 % 

0 .50 % 
2016 - 17 11 .50 % 

2 .50 % 
2017 - 18 14 . 00 % 

5 .00 % 
விளக்கம் : 

(1) ஆம் உள் ஒழுங்குமுறை விதியில் 2011-12 ஆம் ஆண்டிற்காக 
குறித்துரைக்கப்பட்ட புதுப்பிக்கத்தக்க கொள்முதல் கடப்பாடுகள் 
2012- 13 , 2013- 14 மற்றும் 2014 - 15 ஆம் ஆண்டுகளுக்கும் 
மின்பகிர்மான உரிமம்தாரருக்கு பொருந்தக் கூடியதாகும் . 
மாற்றம் இல்லை. 

மாற்றம் இல்லை . 
( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி ) 


- 


ல 


XXX 


XXX 


சென்னை - 600 008 , 
2016 மார்ச் 11 , 


சு . சின்னராஜுலு, 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI — Sec . 2 


GOVERNMENT EXAMINATIONS / EDUCATIONAL OFFICERS 

LOSS OF CERTIFICATES 


It is hereby notified that the Original Higher Secondary Certificates / Matriculation Certificates / Diploma Certificates / 
School Certificates of the following pupils are reported to have been lost beyond recovery . Necessary steps are being taken 
to issue the duplicate of the said Certificates . If the Originals were to be found by anybody, they should be treated as invalid 
and sent to the Secretary , Board of Higher Secondary Examination / Directorate of Government Examinations , Chennai-6 / 
Director of Technical Education , Chennai-25 / Inspector / Inspectress of Matriculation and Anglo -Indian Schools as the case 
may be for cancellation : 


4 .6T6 . A . 

எண் . 


மாதம் 


தேர்வின் 
விவரம் . 


மாணவர்/மாணவி பெயர், 
பள்ளியின் பெயர் மற்றும் 
கல்வி மாவட்டம் . 

( 2) 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 
( 3) 


கடித எண்ணும் 

தேதியும் . 


மற்றும் 
வருடம் . 


(5 ) 


(6 ) 


No . VI(2 )/42 /2016 . 


Ariyalur: 
N . Srividhya 


1. 


205994 


March 1989 


S . S . L . C 


5 .5 .6T600 


025089 /13-( 3 )/2016 , 
10 - 3 -2016 . 


2 . 


395427 


Do . 


K . Suguna 
S . Vanathi 


March 2006 
March 2010 


S.S.L.C . 
S . S .L .C . 


475624 


Kannadhasan , S . 


433724 


March 2008 


S .S .L . C . 


P . Anandha Jothi 


414779 


S . S .L . C . 


March 2007 
March 2011 


B . Parthiban 


1490454 


S . S .L . C . 


Gobichettipalayam : 


7. 


A . Karthika 


251877 


S . S .L .C . 
S . S .L . C . 


B . Sathishkumar 


731566 


9 . 


148425 


S . S .L . C . 


Dhanapathy , R . 
Karuppusamy, G . 


March 2005 
March 2003 
April 1991 
March 1995 
March 2005 
April 1997 


10 . 


168292 


S .S .L .C . 


11. 


M . Boopathi 


242485 


S . S . L . C . 


175787 


S . S .L . C . 


307705 


March 2010 


S . S .L .C . 


275881 


March 2008 


S . S . L .C . 


12 . 
13. 
14 . 
15 . 
16 . 
17. 


S . Rathika 
Savier Rosariyo , P . 
G . Angulakshmi 
M . Thangamani 
K . R . Yasodha 
Udhayakumar , S . 


262335 


S . S .L . C . 


March 2007 
March 1977 


089580 


S . S.L .C . 


259170 


March 2006 


S . S .L .C . 


Udayarpalayam : 


A . Arul Antoniyammal 


247259 


S .S .L .C . 
S . S .L . C . 


S . Dhanalakshmi 


439443 


18 . 
19 . 
20 . 
21. 
22 . 


March 1994 
March 2008 
April 2004 
March 2001 


372778 


S . S .L . C . 


K . Mohana Priya 
Selvarasu , S . 
R . Senthil Vadivu 


329627 


S . S .L .C . 


248102 


April 1993 


S . S .L .C . 


Mar. 30, 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


சி . என் .சி . மாணவர்/மாணவி பெயர் , 
எண் பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 
(1) 

( 2) 
Coimbatore : 
23 . Venugopal, D . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 

(4 ) 


( 3) 


(5 ) 


2205583 


April 2012 


S.S.L.C . 


5.5 .6T600 


025089 /113-(3 )/2016 , 

10 - 3 -2016 . 


143122 


April 1993 


S .S .L . C . 


Do . 


24 . 
25 . 
26 . 


Suresh Babu, P. 
Arun , M . 
M . Ambili 


269930 


March 2008 


S . S .L . C . 


DO . 


270187 


S . S.L . C . 


March 2008 
April 2004 


219872 


S . S .L .C . 


Sivaprakash , S . 
Lalgudi: 
K . Logambal 


28. 


458262 


March 2008 


S . S .L . C . 


289075 


352375 


29. 
30. 
31. 
32. 


S. Mayadevi 
M .K. Thandava Moorthy 
S. Mohanraj 
M . Usha Jeniva Mary 


March 1998 
October 1991 
March 2011 


S . S .L .C . 
S . S.L .C . 
S . S .L . C . 


1515388 


340632 
610064 
731090 


March 2001 
October 2001 
March 2002 


S . S .L . C . 


396046 


389932 


33 . N . Kishar 
34 . K . Ramya 
35 . T. Selvakumar 

Karur: 


March 2003 
March 2004 
March 2007 


S . S .L .C . 
S . S .L . C . 
S . S .L .C . 


436974 


36 . 


C . Chitra 


485637 


S . S .L . C . 


461298 


37 . Malarkodi, K . 
38. 1. Kiruthika 
39 . Chithra , C . 


October 1996 
March 2010 
March 2014 
March 1996 


S . S .L .C . 
S . S.L .C . 


2529773 
245731 


S . S .L . C . 


M . Ragavan 


374524 


March 2003 


S . S .L .C . 


499204 


March 2005 


S . S .L .C . 


395989 


March 2000 


S . S .L .C . 


Tindivanam : 
41. S. Vanitha 
42. T. Dhanaraj 
43 . E . Srinivasan 
44 . S. Aravinth 
45 . 1. Tamizhvanan 
46 . Kalaiyarasi, M . 


March 1984 


S . S .L .C . 
S . S .L . C . 


164297 
621186 
446369 
381073 
632677 


March 2010 
March 2005 


S . S .L .C . 


S . S .L .C . 


575762 


47. 
48 . 
49. 
50. 


S. Jegadeeshwaran 
M . Kalaiyarasi 
S . Indhiyaskhan 
G . Megala 


422929 
1869787 


March 1999 
October 1999 
March 2008 
March 2001 
March 2013 
April 2004 


S . S .L .C . 
S.S.L.C . 
S . S .L .C . 
S.S .L.C . 


488680 


88 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI— Sec . 2 


4 .66 . 8 . 
எண் 


மாணவர்/மாணவி பெயர், 
பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


u $ 4 / 
சான்றிதழ் 
எண் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


(1) 


(2 ) 


(5 ) 


(6 ) 


Tiruppur: 
51. Kowsalya , D . 


1363906 


March 2013 


S. S.L. C . 


1.5 .6760 


025089/13-(3)/2016 , 

10 - 3 - 2016 


Do . 


52. 
53. 


Do . 


C . Sivaselvi 
S. Velliangiri 
B . Prasanth 
Deepika, S. 
Sandhiya , D . 


183997 
249020 
249073 
1259107 
210409 


March 1997 
March 2010 
March 2009 
March 2011 
March 2005 


S . S .L .C . 
S .S .L .C . 
S . S .L . C . 
S . S .L . C . 
S . S .L . C . 


55. 


S . S .L .C . 
S . S .L .C . 


59 


127091 
217103 
573594 
157055 
227020 


March 1991 
March 2006 
October 1999 
April 1998 
March 2001 


S.S.L.C. 


S.S.L.C. 
S . S .L .C . 


257983 


S . S .L .C . 
S . S .L . C . 


4084890 


467731 


S . S .L . C . 


450390 


091479 


404207 


261425 


300330 


57 . Karthigeswari, T . 

Kannagi, M . 

R . Ashokkumar 
60 . K . Karthikeyan 
61. Vanithamani, G . 

Trichy : 
62. T. Sumathi 
63. S. Nagarani 
64 . G . Arumugam 
65. Jacob Prasad , S . 
66 . M . Mercy Rani 
67. N . Punitha 
68. P. Dhanalakshmi 
69 . L. Surendhar 
70. J. Vivekkumar 
71. S. Geetha 
72. Kathiravan , R . 
73. K . Ramki 
74. J. Gomathi 
75 . M . Vadivel 
76 . Noorjahan , A . 
77. S. Selva Kumaran 

M . Shafeer Ahamed 
79. P . Sureshkumar 
80. A. Dianapandi 
81. S. Revathi 
82 . D . Prema Penninal 
83. S. Vivek 
84. K . Govindammal 
85 . S . Jagannathan 


April 1994 
March 2015 
April 2008 
March 2007 
March 1984 
March 2005 
March 1993 
April 1998 
March 2007 
April 2012 
March 2008 
March 2012 
March 2006 
March 2007 
March 2001 


443248 


S . S.L . C . 
S . S.L .C . 
S . S .L .C . 
S .S .L .C . 
S . S.L .C . 
S . S .L . C . 
S .S .L . C . 
S . S .L .C . 
S . S .L . C . 
S . S .L .C . 
S . S .L .C . 


1635085 


474979 


1626880 


485755 


457297 


344705 


S . S .L .C . 


449534 


March 2007 


S . S .L .C . 
S . S .L . C . 


463420 


232680 


S . S .L . C . 
S . S .L .C . 


304167 


S . S .L . C . 


358412 
101601 


March 2008 
April 1991 
March 1999 
April 2002 
March 1983 
March 2001 
March 1996 
March 1987 


S . S .L . C . 
S .S .L. C . 


346851 


274681 


S . S .L .C . 


228397 


S . S .L .C . 


Mar. 30, 2016 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


41.6T60 . . 

எண் 


மாணவர்/மாணவி பெயர் , 
பள்ளியின் பெயர் மற்றும் 

கல்வி மாவட்டம் . 


பதிவு / 
சான்றிதழ் 
எண் . 


மாதம் 
மற்றும் 
வருடம் . 


தேர்வின் 
விவரம் . 


கடித எண்ணும் 

தேதியும் . 


(2 ) 


(5 ) 


(6 ) 


Trichy - Cont. 


86 . Mukesh Kumar, A . 


March 2002 


S .S .L .C . 


6.5 .65 600 


025089/ 113 -(3 )/2016 , 
10 - 3 - 2016 . 


365253 
271014 
369372 


Do . 


S .S .L .C . 
S . S .L .C . 


Do . 


403712 


410628 


87. S. Habibulla 
88. P. Sathiya 
89. R . Kavitha 

S . Arsath Anees 
91. Rameshwaran , S . 
92 . D . Karthikeyan 
93. Praveen , M . 
94 . D . Latha 
95. M . Kalaimathi 


S . S .L .C . 
S . S .L . C . 


1529853 


448347 


4098190 
281962 


March 1996 
March 2002 
March 2003 
March 2005 
March 2011 
March 2007 
March 2015 
March 1995 
Oct. 1996 
April 1997 
March 2011 
April 2004 
March 2007 
March 2001 
April 2004 


S . S .L .C . 
S . S .L . C . 


415337 ) 
579397 


S . S .L . C . 
S . S .L .C . 
S . S .L . C . 
S . S .L .C . 
S . S.L .C . 


96 . Ajimudeen Arafat, B . 

1525952 
97 . R . Manikandan 

402084 
98 . Karthik , S . 

450395 
99. M . Raghu Raman 

350252 
100. A. Imthiyas Ahmed 

402798 
Kallakurichi: 
101. A. Jeeva 

594730 
102. B. Rajamani 

614998 
103 . S. Venkatesh 

599264 
104 . Anwarbasha, A . 

569269 
105 . G . Sakthivel 

313396 
106 . A . Thajkhan 

272463 
107 . R . Nagarajan 

545222 
108 . A . Vijae Jeshwanth 

1805524 
109. K . Sakthivel 

527607 
110 . A . Alagesan 

572220 
111. K . Sathya 

459714 
Inspector of Matriculation School, 

Erode : 
112. Nithiksaasree, T. 

1539683 
Inspector of Matriculation School , 

Coimbatore : 
113. N . Prabakaran 

2074847 
Private : 
114 . V . Rajapathy 

627784 


March 2008 
March 2009 
March 2008 
March 2007 
April 1993 
March 1987 
March 2006 
March 2012 
March 2015 
March 2007 
March 1985 


S . S . L . C . 
S .S .L. C . 
S . S.L .C . 
S . S .L .C . 
S . S .L . C . 
S .S .L .C . 
S . S .L. C . 


S.S.L.C . 
S.S.L.C. 


S .S.L.C. 
S . S .L . C . 


March 2013 


S.S.L.C. 


March 2014 


S . S .L . C . 


March 1999 


S . S .L . C . 


செ . அமுதவல்லி , 

செயலாளர் , 
மாநிலப் பள்ளித் தேர்வுகள் குழுமம் மற்றும் 

இணை இயக்குநர் (பணியாளர்), 
அரசுத் தேர்வுகள் இயக்ககம் , 

OF0T6060T - 600 006 . 
PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


